தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 3.20 காசு 


HH 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


RAN 


மயே வெல் 


வல்லும் 


எண் 11] 


சென்னை , புதன்கிழமை , மார்ச் 15 , 2017 
பங்குனி 2 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


-II 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 
[ அரசாணை ( 2டி ) எண் 2 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 )த் துறை , 18 ஜனவரி 2017 . ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதியுள்ள அறிக்கையின் கீழ்க்காணும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் 
வெளியிடப்படுகிறது . 

(2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவான 
இரண்டு மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை - 
600 006 இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசு செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 21 - 11 - 2012 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II, பிரிவு 2இல் 667 முதல் 672 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II( 2)/LE / 782/ 2012 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் பட்டாசு தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள 
விவர அட்டவணையின் (1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை அந்த விவர அட்டவணையில் (2) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


DTP- II -2- ( 11 ) (T Sup ) - 1 


[ 1 ] 


விவர அட்டவணை 


பட்டாசு தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 
தொழிலாளர்களின் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

ரூ . காசு 


( 2 ) 


மாதமொன்றுக்கு 4096 .00 


மாதமொன்றுக்கு 3933. 00 


I . (1) மேலாளர்/ முதலாள் 

( 2 ) மேற்பார்வையாளர்கள் 
( 3 ) எழுத்தர்கள் 
(4) ஓட்டுநர்கள் 
( 5) காவலாள் 
(6 ) ஏவலாள்கள் 
(7 ) துப்புரவாளர்கள் 
(8 ) பெருக்குபவர்கள் 


மாதமொன்றுக்கு 3851.00 
மாதமொன்றுக்கு 3809.00 


மாதமொன்றுக்கு 3769. 00 


II . வரையறுக்கப்பட்ட கால அளவுக்கேற்ற ஊதியங்கள் 

வகை | 
இரசாயனம் கலக்குதல் 
இரசாயனத்தில் தோய்த்தெடுத்தல் 
இரசாயனம் நிரப்புதல் 
இரசாயன அச்சுவார்த்தல் 
வகை II | 


நாளொன்றுக்கு 149.00 


கல் 


> 


நாளொன்றுக்கு 145 .00 


திரி பொருத்தல் 
இரசாயனம் நிரப்பப்பட்ட குழாயினை அறுத்தல் 
அடிப்பாகத்தை நிரப்பி முத்திரையிடுதல் 
வகை III 
தாள் / தகடுகள் 
உறையிடுதல் 
பெயர்ச்சீட்டு ஒட்டுதல் 
நிறைவுப்பணிகள் 
சிப்பம் செய்தல் 
கட்டுதல் 


நாளொன்றுக்கு 144 .00 


வகை IV 


சாயம் தோய்த்தல் 


மின் பசை ஒட்டுதல் 


நாளொன்றுக்கு 143 .00 


உலர வைத்தல் 
உதவியாள் 
பல்வகை மற்றும் பொதுவான பணியாளர்கள் 


தொழிலாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

ரூ . காசு 


( 2) 


III . செய்யும் வேலைக்கேற்ற ஊதிய வீதங்கள் 

1 . கம்பி மத்தாப்பு தயாரித்தல் : 


7 - ல் இருந்து 9 செ . மீ . 
வரை ( ரூ .காசு ) 
பிரேம் ஒன்றுக்கு 0 . 85 
( 18 X 18 ) 


15 செ . மீ . 
( ரூ . காசு ) 
பிரேம் ஒன்றுக்கு 0 .81 
( 9 x 9 ) 
பெட்டி ஒன்றுக்கு 1.74 


30 செ . மீ 
( ரூ . காசு ) 
பிரேம் ஒன்றுக்கு 0 .81 
( 9 x 9 ) 


( i) பிரேம் நிரப்புதல் 


பெட்டி ஒன்றுக்கு 1 .70 


பெட்டி ஒன்றுக்கு 1.74 


(ii ) பெட்டிகளில் 

நிரப்புதல் 
( iii ) சிப்பம் செய்தல் 


கட்டு ஒன்றுக்கு 1.25 
( 10 x 10 ) 


கட்டு ஒன்றுக்கு 1 .25 கட்டு ஒன்றுக்கு 1.25 
( 2 அல்லது 3 சிப்பங்கள் ( 2 அல்லது 3 சிப்பங்கள் 
கொண்டது ) 

கொண்டது ) 


2 . காகிதம் சுற்றப்பட்ட பட்டாசுகள் தயாரித்தல் : 


7 செ . மீ . மேல் 


5 - ல் இருந்து 7 செ . மீ . 
வரை ( ரூ . காசு ) 


வளையம் ஒன்றுக்கு 0. 44 


வளையம் ஒன்றுக்கு 0. 44 


வளையம் ஒன்றுக்கு 0.81 


வளையம் ஒன்றுக்கு 0.81 


வளையம் ஒன்றுக்கு 1 .86 


வளையம் ஒன்றுக்கு 1. 98 


(i ) அடி மற்றும் மேல் 

பாகங்களிலும் மண்பசை ஒட்டுதல் 
( ii ) மெல்லிய தாள் ஒட்டுதல் 

மற்றும் துளையிடுதல் 
( iii ) துளையிட்டு திரி 

(fuse ) பொருத்துதல் 
(iv ) காகிதம் சுற்றுதல் (உறையிடுதல் ) 

ஒற்றைத்தாள் 
II மற்றும் III தாள் 

IV தாள் 
( V ) பெயர்ச்சீட்டு ஒட்டுதல் 
( VI ) சிப்பம் செய்து 

கட்டுகளாகக் கட்டுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1. 58 

யூனிட் ஒன்றுக்கு 2 .71 
அலகு ஒன்றுக்கு 1.70 

அலகு ஒன்றுக்கு 1. 98 
6 .79 ( ஒவ்வொரு 1000க்கும் ) 7 . 92 ( ஒவ்வொரு 1000க்கும் ) 
67 . 87 ( ஒவ்வொரு 1000 

73 .53 ( ஒவ்வொரு 1000 
சிப்பத்துக்கும் ) 

சிப்பத்துக்கும் ) 


3 . பட்டாசுகள் ( காகித குழாய் வகை கோர்ஸா வகைக் கலவை ): 

நடுத்தரம் 

பெரியது 
( ரூ . காசு ) 

( ரூ . காசு ) 
(i ) அடிப்பாகம் மற்றும் 

வளையம் ஒன்றுக்கு 0 . 16 

வளையம் ஒன்றுக்கு 0. 28 
மண்பசை பூசுதல் 
(ii ) மெல்லிய தாள் ஒட்டுதல் 

வளையம் ஒன்றுக்கு 0 .57 

வளையம் ஒன்றுக்கு 3 . 39 
மற்றும் துளையிடுதல் 
( iii ) திரி (fuse) 

வளையம் ஒன்றுக்கு 3. 39 

வளையம் ஒன்றுக்கு 3 . 39 
பொருத்துதல் 
4 . அணுகுண்டு பட்டாசுகள் : 
அணுகுண்டு 

கேக் வகை 

ஹைட்ரஜன் வகை 
பட்டாசுகள் 

அணுகுண்டு 

அணுகுண்டு 
( ரூ . காசு ) 

பட்டாசுகள் 

பட்டாசுகள் 
( ரூ . காசு ) 

( ரூ . காசு) 
(i ) இரசாயனம் நிரப்புதல் யூனிட் ஒன்றுக்கு 1.58 யூனிட் ஒன்றுக்கு 1. 66 யூனிட் ஒன்றுக்கு 1.58 


DTP - II- 2- ( 11 ) (T Sup ) - 1a 


அணுகுண்டு 
பட்டாசுகள் 
( ரூ . காசு ) 


யூனிட் ஒன்றுக்கு 9.05 
யூனிட் ஒன்றுக்கு 1. 01 
யூனிட் ஒன்றுக்கு 2 .83 


கேக் வகை 
அணுகுண்டு 
பட்டாசுகள் 
( ரூ . காசு) 
யூனிட் ஒன்றுக்கு 9.05 
யூனிட் ஒன்றுக்கு 1. 01 
யூனிட் ஒன்றுக்கு 2.95 


ஹைட்ரஜன் வகை 
அணுகுண்டு 
பட்டாசுகள் 
( ரூ . காசு ) 
யூனிட் ஒன்றுக்கு 9. 05 
யூனிட் ஒன்றுக்கு 1.29 
யூனிட் ஒன்றுக்கு 3 .11 


(ii ) சணல் சுற்றுதல் 
( iii ) முழுவதும் ஒட்டுதல் 
(iv ) திரி (fuse ) 

பொருத்துதல் மற்றும் 

கட்டுதல் 
( v ) பெட்டியில் நிரப்புதல் 
( vi ) சிப்பம் செய்தல் 


யூனிட் ஒன்றுக்கு 0.85 


யூனிட் ஒன்றுக்கு 0.85 
கட்டு ஒன்றுக்கு 0 .24 
கட்டு ஒன்றுக்கு 0 .24 


யூனிட் ஒன்றுக்கு 0 . 85 
கட்டு ஒன்றுக்கு 0.24 


5 . பூச்சட்டிகள் : 


டீலக்ஸ் 
( ரூ . காசு ) 


(i) திரி பொருத்துதல் 
( ii) இராசயனம் நிரப்புதல் 
( iii ) அடிப்பாகம் நிரப்புதல் 
( iv ) பெட்டியில் நிரப்புதல் 
( v ) சிப்பம் 
கட்டு ஒன்றுக்கு 2 .26 


சிறியது மற்றும் 
பெரியது 
( ரூ . காசு ) 
யூனிட் ஒன்றுக்கு 1 .01 
யூனிட் ஒன்றுக்கு 2 .55 
யூனிட் ஒன்றுக்கு 1 .70 
யூனிட் ஒன்றுக்கு 0.81 
செய்தலும் கட்டுகளாகக் 
கட்டுதலும் 


ஸ்பெஷல் மற்றும் 
ஜெயிண்ட் 
( ரூ . காசு ) 
யூனிட் ஒன்றுக்கு 1 .01 
யூனிட் ஒன்றுக்கு 2.55 
யூனிட் ஒன்றுக்கு 1.98 
யூனிட் ஒன்றுக்கு 0 .85 


யூனிட் ஒன்றுக்கு 1.01 
யூனிட் ஒன்றுக்கு 2 .67 
யூனிட் ஒன்றுக்கு 2 .26 
யூனிட் ஒன்றுக்கு 0.89 
கட்டு ஒன்றுக்கு 2. 26 


கட்டு ஒன்றுக்கு 2 .26 


6 . ட்விங்க்ளிங் ஸ்டார்ஸ் தயாரித்தல் : 

45 செ . மீ . 

( ரூ . காசு ) 
(i ) இரசயானக் 

யூனிட் ஒன்றுக்கு 5 ,09 
கலவையில் 

(நீளம் 135 செ . மீ . முதல் 
தோய்த்தல் 

150 செ . மீ . வரை) 
(ii ) காகிதம் சுற்றுதல் யூனிட் ஒன்றுக்கு 2 .42 


60 செ . மீ . 
( ரூ . காசு ) 
யூனிட் ஒன்றுக்கு 5 . 09 
(நீளம் 135 செ . மீ . முதல் 
150 செ . மீ .வரை) 


120 செ . மீ . 
( ரூ . காசு ) 
யூனிட் ஒன்றுக்கு 5 .09 
(நீளம் 135 செ . மீ . முதல் 
150 செ . மீ .வரை ) 
யூனிட் ஒன்றுக்கு 3. 39 


யூனிட் ஒன்றுக்கு 2 . 42 
யூனிட் ஒன்றுக்கு 1. 70 


யூனிட் ஒன்றுக்கு 2. 26 


(iii ) மடித்தல் மற்றும் யூனிட் ஒன்றுக்கு 1.41 
வளையம் செய்தல் 
பெயர்ச்சீட்டுகள் ஒட்டுதல் 
( iv ) பெட்டிகளில் நிரப்புதல் யூனிட் ஒன்றுக்கு 2 .26 
( v ) கட்டுகளாகக் கட்டுதல் 2 .42 (10 கட்டுகளுக்கு ) 


யூனிட் ஒன்றுக்கு 2 .26 
2. 42 (10 கட்டுகளுக்கு ) 


யூனிட் ஒன்றுக்கு 2 .26 
2. 38 (10 கட்டுகளுக்கு) 


7 . டார்ச் மற்றும் பென்சில் தயாரித்தல் : 

18 செ . மீ . வரை 25 செ . மீ . வரை 30 செ . மீ . வரை 38 செ . மீ . வரை 
( ரூ . காசு ) ( ரூ . காசு ) ( ரூ . காசு ) 

( ரூ . காசு) 
பட்டாசு தயாரிக்கப் யூனிட் ஒன்றுக்கு 0.85 யூனிட் ஒன்றுக்கு 1.54 யூனிட் ஒன்றுக்கு 1. 41 யூனிட் ஒன்றுக்கு 1.98 
பயன்படுத்தும் சாம்பல் 
மற்றும் இரசாயனக் 

கலவையை நிரப்புதல் 
(ii ) உலோகத் தாள் ஒட்டுதல் யூனிட் ஒன்றுக்கு 1.13 யூனிட் ஒன்றுக்கு 1.58 யூனிட் ஒன்றுக்கு 1.82 யூனிட் ஒன்றுக்கு 2.26 
(ii) சிப்பம் செய்தல் மற்றும் யூனிட் ஒன்றுக்கு 2.26 யூனிட் ஒன்றுக்கு 2. 26 யூனிட் ஒன்றுக்கு 2.25 யூனிட் ஒன்றுக்கு 2. 83 

கட்டுகளாகக் கட்டுதல் 


8 . ராக்கெட்டுகள் தயாரித்தல் : 

ராக்கெட் சிறியது 
( ரூ . காசு ) 


ராக்கெட் பெரியது 
( ரூ . காசு ) 


ராக்கெட் 
வண்ணமுடையது 
( ரூ .காசு ) 


ராக்கெட் பாம் 
( ரூ . காசு ) 


(i ) இரசாயனக் 

கலவையை நிரப்புதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1 .70 யூனிட் ஒன்றுக்கு 3. 39 யூனிட் ஒன்றுக்கு 3. 39 யூனிட் ஒன்றுக்கு 3. 39 


( ii ) திரி பொருத்துதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1.13 யூனிட் ஒன்றுக்கு 1.13 யூனிட் ஒன்றுக்கு 1.13 யூனிட் ஒன்றுக்கு 1.13 
யூனிட் ஒன்றுக்கு 1. 25 யூனிட் ஒன்றுக்கு 1. 25 யூனிட் ஒன்றுக்கு 1. 25 யூனிட் ஒன்றுக்கு 1. 25 


( iii ) குச்சியை ஒட்டுதல் 


( iv ) பெயர்ச்சீட்டுகளை 

ஒட்டுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1.13 யூனிட் ஒன்றுக்கு 1.13 யூனிட் ஒன்றுக்கு 1.13 யூனிட் ஒன்றுக்கு 1.13 


ம் 


( v ) வெடி / வண்ண 

போடுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1.25 யூனிட் ஒன்றுக்கு 1.25 யூனிட் ஒன்றுக்கு 1. 25 யூனிட் ஒன்றுக்கு 1.25 


( vi ) பெட்டிகளில் 

நிரப்புதல் 


யூனிட் ஒன்றுக்கு 2.26 யூனிட் ஒன்றுக்கு 2 .26 யூனிட் ஒன்றுக்கு 2 .26 யூனிட் ஒன்றுக்கு 2.26 


9 . கம்பி சக்கர மத்தாப்பு தயாரித்தல் : 


நடுத்தரம் 
( ரூ . காசு) 


பெரியது 
( ரூ . காசு ) 


அசோகா 
( ரூ . காசு ) 


( i) இரசாயனக் 

கலவையை நிரப்புதல் 


யூனிட் ஒன்றுக்கு 0 .57 


யூனிட் ஒன்றுக்கு 0. 73 


யூனிட் ஒன்றுக்கு 0 .85 


( ii ) காகிதச்சுருள் சுற்றுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1. 09 


யூனிட் ஒன்றுக்கு 2. 26 


யூனிட் ஒன்றுக்கு 1.01 
யூனிட் ஒன்றுக்கு 1.86 


(iii ) சக்கரமாக சுற்றுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1. 86 யூனிட் ஒன்றுக்கு 2.26 
யூனிட் ஒன்றுக்கு 1. 13 | யூனிட் ஒன்றுக்கு 1.13 


( iv ) பெயர் சீட்டுக்களை 

ஒட்டுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1.13 


( v ) பெட்டிகளில் நிரப்புதல் 


யூனிட் ஒன்றுக்கு 0 .57 


யூனிட் ஒன்றுக்கு 0.57 


யூனிட் ஒன்றுக்கு 1.41 


( vi ) கட்டுகளாகக் 

கட்டுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 0 .32 


யூனிட் ஒன்றுக்கு 0 .32 


யூனிட் ஒன்றுக்கு 0. 44 


10 . தரைச்சக்கரங்கள் தயாரித்தல் : 


20 செ . மீ . வரை 
( ரூ . காசு ) 


25 செ . மீ . வரை 
( ரூ . காசு ) 


45 செ . மீ .வரை 
( ரூ . காசு ) 


70 செ . மீ . வரை 
( ரூ . காசு) 


(i ) இரசாயனக் 

கலவையை நிரப்புதல் 


யூனிட் ஒன்றுக்கு 0 .57 யூனிட் ஒன்றுக்கு 0. 73 யூனிட் ஒன்றுக்கு 1.41 யூனிட் ஒன்றுக்கு 1.82 


( ii ) காகிதச்சுருள் 

சுற்றுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1 .01 யூனிட் ஒன்றுக்கு 1 .25 யூனிட் ஒன்றுக்கு 1 .41 யூனிட் ஒன்றுக்கு 1.45 


( iii) சக்கரமாக சுற்றுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1.41 யூனிட் ஒன்றுக்கு 2 .26 யூனிட் ஒன்றுக்கு 3.68 யூனிட் ஒன்றுக்கு 4.81 


(iv ) பெயர் சீட்டுக்களை 

ஒட்டுதல் 


யூனிட் ஒன்றுக்கு 1.41 யூனிட் ஒன்றுக்கு 1.54 யூனிட் ஒன்றுக்கு 1.58 யூனிட் ஒன்றுக்கு 1.70 


( v ) பெட்டிகளில் நிரப்புதல் 


யூனிட் ஒன்றுக்கு 0 .81 யூனிட் ஒன்றுக்கு 0 .81 யூனிட் ஒன்றுக்கு 0 . 81 யூனிட் ஒன்றுக்கு 1 . 01 


( vi ) கட்டுகளாகக் கட்டுதல் யூனிட் ஒன்றுக்கு 2 .55 யூனிட் ஒன்றுக்கு 2.55 யூனிட் ஒன்றுக்கு 2 .55 யூனிட் ஒன்றுக்கு 2.55 
11 . பொட்டு வெடி தயாரித்தல் (கேப்புகள் தயாரித்தல்) : 
(i) துளையிடுதல் 

ரூ . காசு 
( a ) இயந்திரம் இயக்குபவர் 

1000 தாள்களுக்கு 45 . 25 
( b ) உதவியாளர் 

1000 தாள்களுக்கு 42 . 42 
(ii) வெட்டுதல் ( சுருள் கேப்பு) 

ரூ .காசு 
( a ) இயந்திரம் இயக்குபவர் 

1000 தாள்களுக்கு 62 . 22 
(ii) பெட்டிகளில் நிரப்புதல் 

ரூ . காசு 
( a ) பொட்டு கேப்புகள் 

யூனிட் ஒன்றுக்கு 1 .09 
( b ) சுருள் கேப்புகள் 

யூனிட் ஒன்றுக்கு 1.70 


(iv ) | 


( iv ) 10 எண்ணிக்கைகள் சிப்பம் செய்ய 

யூனிட் ஒன்றுக்கு 14.14 
( v ) 100 எண்ணிக்கைகள் சிப்பம் செய்ய 

யூனிட் ஒன்றுக்கு 11.31 
( vi ) பெட்டி தயாரிக்க 

யூனிட் ஒன்றுக்கு 50.90 
12 . சரங்களைத் தயாரித்தல் மற்றும் வெடிகளை சிப்பம் செய்தல் ( காகிதத்தால் ஆன குழாய் வகை): 
( i) சரம் தயாரித்தல் 

(ii) பாக்கெட்டுகள் ( அல்லது உறைகள் 
ரூ . காசு 

ரூ . காசு 
(i ) 24 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 14.14 

யூனிட் ஒன்றுக்கு 84 .84 
( ii ) 28 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 15 .84 

யூனிட் ஒன்றுக்கு 84.84 
(iii ) 50 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 29.98 

யூனிட் ஒன்றுக்கு 141.40 
100 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 67 .87 

யூனிட் ஒன்றுக்கு 30 .54 
(v ) 200 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 135 .74 

யூனிட் ஒன்றுக்கு 33. 94 
( vi ) 300 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 197 .96 

யூனிட் ஒன்றுக்கு 45 .25 
( vii ) 600 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 3.39 

யூனிட் ஒன்றுக்கு 0.53 
( viii) 1000 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 6.79 

யூனிட் ஒன்றுக்கு 0.57 
( ix ) 2000 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 11 .31 

யூனிட் ஒன்றுக்கு 1.01 
( x ) 3000 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 19.80 

யூனிட் ஒன்றுக்கு 1.70 
( xi ) 5000 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 36 .76 

யூனிட் ஒன்றுக்கு 3 .39 
( xii ) 10000 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 62. 22 

யூனிட் ஒன்றுக்கு 4. 24 
( xiii ) 15000 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 67 .87 

யூனிட் ஒன்றுக்கு 7 .07 
(xiv ) 20000 வெடிகள் யூனிட் ஒன்றுக்கு 101 .81 

யூனிட் ஒன்றுக்கு 7. 07 
13 . திரி தயாரித்தல் : 

3 - 4 ply 5 - 6 ply 

8 - 9 ply 
( ரூ. காசு ) ( ரூ . காசு ) 

( ரூ. காசு ) 
(i ) இரசாயனக் கலவையில் தோய்த்தல் யூனிட் ஒன்றுக்கு 3 .27 யூனிட் ஒன்றுக்கு 3. 27 யூனிட் ஒன்றுக்கு 3. 27 

( 1. 35 மீட்டர் நீளமுள்ள திரி 

ஒன்றுக்கு யூனிட் வீதம் ) 
( ii ) உறையிடல் ( 45 செ . மீ . 

யூனிட் ஒன்றுக்கு 1. 41 யூனிட் ஒன்றுக்கு 1.54 யூனிட் ஒன்றுக்கு 1.70 
நீளமுள்ள திரிக்கு யூனிட் வீதம் ) 
பசையிட்டுப் பிணைத்தல் அல்லது யூனிட் ஒன்றுக்கு 0 .57 யூனிட் ஒன்றுக்கு 0 .57 யூனிட் ஒன்றுக்கு 0 .61 
பைண்டிங் செய்தல் (45 செ . மீ . 
நீளமுள்ள திரிக்கு யூனிட் வீதம் ) 


14 . காகிதம் / அட்டைத் தாளினால் ஆன குழல்கள் மற்றும் தாள்கள் தயாரித்தல் : 
I . பூச்சட்டி மத்தாப்புகள் : 

ரூ . காசு 
( i) சிறியது 
(ii ) நடுத்தரம் 
(iii ) பெரியது 

குரோஸ் ஒன்றுக்கு 1 .70 
(iv) Goofl (Special) 


II . பென்சில்களுக்குப் பயன்படுத்தும் காகிதக் குழல்கள் : 

( i) 18 செ .மீ . வரை 
(ii) 25 செ .மீ . வரை 
(iii ) 30 செ .மீ . வரை 
( iv ) 38 செ .மீ . வரை 


யூனிட் ஒன்றுக்கு 0.81 
யூனிட் ஒன்றுக்கு 0. 97 
யூனிட் ஒன்றுக்கு 1 . 01 
யூனிட் ஒன்றுக்கு 1 .09 


ரூ .காசு 


III . வெடிகளுக்குப் பயன்படுத்தும் காகிதக் குழல்கள் : 

(i) 22 செ .மீ . வரை ( செர்சா ) 
(ii) 28 செ . மீ . வரை ( பெரியது ) 
( iii ) 43 செ . மீ . வரை 


யூனிட் ஒன்றுக்கு 0.81 
யூனிட் ஒன்றுக்கு 1.09 
யூனிட் ஒன்றுக்கு 1. 98 


ரூ . காசு 


IV . பல்சக்கரங்களுக்கான காகிதக் குழல்கள் : 

(i ) 14 செ .மீ . வரை 
( ii ) 19 செ .மீ . வரை 
( iii ) 27 செ .மீ . வரை 
(iv ) 55 செ .மீ . வரை 
( v ) 80 செ . மீ . வரை 


யூனிட் ஒன்றுக்கு 1.13 
யூனிட் ஒன்றுக்கு 1. 13 
யூனிட் ஒன்றுக்கு 1. 13 
யூனிட் ஒன்றுக்கு 1 . 41 
யூனிட் ஒன்றுக்கு 1 .41 


ரூ . காசு 


V . ராக்கெட் தயாரிப்புக்கான குழல்கள் : 

( i) 4 செ .மீ . வரை 
( ii) 6 செ .மீ . வரை 
( iii ) 9 செ . மீ . வரை 
(iv ) 10 செ .மீ . வரை 


யூனிட் ஒன்றுக்கு 1.13 
யூனிட் ஒன்றுக்கு 1.13 
யூனிட் ஒன்றுக்கு 1. 41 
யூனிட் ஒன்றுக்கு 1.54 


ரூ . காசு 


VI . வெட்டுதல் மற்றும் வளையம் தயாரித்தல் 

( சாயம் தோய்த்தல் உட்பட ) : 
( a ) செர்சா மற்றும் மிகப் பெரியது 
( b ) டீலக்ஸ் 


வளையம் ஒன்றுக்கு 0. 85 
வளையம் ஒன்றுக்கு 0 .89 


VII. குழலின் முனைப் பகுதியை இறுக்குதல் : 

ரூ . காசு 
( a ) சிறியது 

வளையம் ஒன்றுக்கு 3. 39 
( b ) பெரியது 

வளையம் ஒன்றுக்கு 3 .68 
விளக்கங்கள் : - அகவிலைப்படி - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது , 2010ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது திங்கள் ஒன்றுக்கு ரூ .23 . 40 (இருபத்தி 
மூன்று ரூபாய் நாற்பது காசு மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) அகவிலைப்படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்படவேண்டும் . 

( iii ) முதல் கணக்கீடு முந்தைய ஆண்டிற்கான சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணின் அடிப்படையில் , இந்த 
அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2 ) நாளொன்றுக்கு எட்டுமணி நேரம் பணி செய்தல் என்பதற்குட்பட்டு , செய்யும் வேலைகேற்ற ஊதியம் என்ற அடிப்படையில் கூலி 
பெறும் தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்டவேண்டும் . நாளொன்றுக்கு எட்டுமணி நேரத்திற்குக் குறைவாகக் பணிபுரியும் 
தொழிலாளர்கள் , அந்த நேரத்திற்கு இணையான வீதத்தில் அகவிலைப்படி வழங்கப்படுவதற்குத் தகுதியுள்ளவராவர் . 
( 3 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிட , மாத ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் 
( 4) மாத ஊதியத்தைக் கணக்கிட , நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
(5 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களிடையே எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(6 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


பி . அமுதா, 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


